﻿87. மூசாவுக்கு நாம் வேதத்தை வழங்கினோம். அவருக்குப் பின் பல தூதர்களைத் தொடர்ந்து அனுப்பினோம். மர்யமின் புதல்வர் ஈசாவுக்குத் தெளிவான சான்றுகளை வழங்கினோம். பரிசுத்த ஆன்மாவின் மூலம் அவரைப் பலப்படுத்தினோம். உங்கள் உள்ளம் விரும்பாத ஒன்றை (இறைத்)தூதர் உங்களிடம் கொண்டுவந்தபோதெல்லாம் நீங்கள் அகந்தை கொண்டு, (அவர்களில்) ஒரு பிரிவினரைப் பொய்யர் என்றீர்கள்; இன்னொரு பிரிவினரைக் கொலை செய்தீர்கள் அல்லவா?
--------------------------------------
இஸ்ரவேலர்களிடம் குடிகொண்டிருந்த தீய நடைமுறைகளை இந்த வசனத்தில் இறைவன் எடுத்துரைக்கின்றான். வரம்பு மீறல், பிடிவாதம், (இறைவனுக்கு) மாறு செய்தல், நபிமார்களிடம் அகந்தையுடன் நடந்துகொள்ளல் ஆகிய தீய பழக்கங்கள் அவர்களிடம் இருந்தன. அவர்கள் தம்முடைய மன இச்சைகளை மட்டுமே பின்பற்றினார்கள் என்று கண்டிக்கின்றான்.
மூசா (அலை) அவர்களுக்குத் தவ்ராத் வேதத்தை இறைவன் வழங்கினான். ஆனால், யூதர்கள் அதை மாற்றினார்கள். அதன் கட்டளைகளுக்கு மாறுபுரிந்தார்கள். அவற்றைத் திரித்துக் கூறினார்கள். மூசா (அலை) அவர்களுக்குப் பின்னர், அவர்களின் மார்க்கத்தின்படியே தீர்ப்பளிக்கின்ற பல நபிமார்களையும் இறைத்தூதர்களையும் அவன் அனுப்பினான் என இவ்வசனம் சுட்டிக்காட்டுகிறது.
இதையே வேறொரு வசனத்தில், "தவ்ராத் (வேதத்)தை நாம் அருளினோம். அதில் நேர்வழியும் ஒளியும் உள்ளது. (நமக்கு) முற்றிலும் கட்டுப்பட்ட நபிமார்களும், வணக்கசாலிகளும், மத அறிஞர்களும் யூதர்க(ளின் பிரச்சினைக)ளுக்கு அதைக் கொண்டே தீர்ப்பு வழங்கினர். ஏனெனில், அவர்கள்தான் அல்லாஹ் வின் வேதத்தைப் பாதுகாக்கக் கட்டளையிடப்பட்டவர்களாகவும் அதற்குச் சாட்சியாளர்களாகவும் இருந்தனர்" (5:44) என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இந்த வகையில்தான் மேற்கண்ட வசனத்தில் (87), "அவருக்குப்பின் பல தூதர்களைத் தொடர்ந்து அனுப்பினோம்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இதில், "தொடர்ந்து அனுப்பினோம்" என்பதைக் குறிக்க வசனத்தின் மூலத்தில், "கஃப்ஃபய்னா" எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு, "பின்தொடரச் செய்தோம்" (அத்பஅனா) என்று சுத்தீ (ரஹ் ) அவர்கள் பொருள் கூறினார்கள்.
வேறுசிலர், "பின்னால் அனுப்பினோம்" (அர்தஃப்னா) என்று பொருள் கூறியுள்ளனர். இரண்டுமே நெருக்கமான பொருளைக் கொண்டவைதான். "பின்னர் நம்முடைய தூதர்களைத் தொடர்ச்சியாக அனுப்பினோம்" (23:44) என்ற வசனம் இதற்கு எடுத்துக்காட்டாகும்.

நபிமார்களின் தொடர் 
----------------------------
இவ்வாறு அனுப்பப்பெற்ற இஸ்ரவேலர்களுடைய நபிமார்களின் தொடர் மர்யமின் புதல்வர் ஈசா (அலை) அவர்கயோடு முற்றுப் பெற்றது. ஈசா (அலை) அவர்கள், தவ்ராத்திற்கு வேறுபட்ட சில சட்டங்களைக் கொண்டுவந்தார்கள். இதனாலேயே அவர்களுக்கு அல்லாஹ்  தெளிவான சான்றுகளைக் கொடுத்தான். அவைதான் அற்புதங்களாகும்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இறந்தவர்களை உயிர்ப்பித்தல், களிமண்ணிலிருந்து பறவையைப் போன்ற உருவத்தைச் செய்து அதில் ஊத, உடனே அது இறை ஆணையின் பேரில் பறவையாக மாறுதல், நோய்களைக் குணப்படுத்துதல், மறைவானவற்றை அறிவித்தல், பரிசுத்த ஆன்மாவாகிய ஜிப்ரீல் (அலை) அவர்கள் மூலம் வலுப்படுத்தப்பெறல் ஆகியவையே அந்த அற்புதங்கள் ஆகும்.
இவை யாவும் அவர்கள், தாம் கொண்டுவந்த மார்க்கத்தில் உண்மையாளர்தான் என்பதை அவர்களுக்கு உணர்த்திக்காட்டின. இருப்பினும், இஸ்ரவேலர்கள் ஈசா (அலை) அவர்களை வன்மையாக நிராகரித்தனர்; அவர்கள் மீது பொறாமை கொண்டனர்; அவர்களிடம் பிடிவாதம் பிடித்தனர். சில விஷயங்களில் தவ்ராத் வேதத்திற்கு மாற்றமான சட்டங்களை அவர்கள் கொண்டுவந்ததே இதற்குக் காரணமாகும்.
நபி ஈசா (அலை) அவர்கள் கூறியதாக மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  தெரிவிக்கின்றான்:
உங்களுக்குத் தடை செய்யப்பட்ட சிலவற்றை அனுமதிப்பதற்காகவே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களிடம் சில சான்றுகளுடன் நான் வந்துள்ளேன். (3:50)
இஸ்ரவேலர்கள் நபிமார்களிடம் மிகவும் மோசமாக நடந்துகொண்டனர். அவர்களில் ஒரு பிரிவினர் நபியைப் பொய்யர் என்று கூறுவதும், மற்றொரு பிரிவினர் நபியைக் கொலை செய்வதுமாக இருந்தனர். அந்த நபிமார்கள் இஸ்ரவேலர்களின் விருப்பங்களுக்கும் கருத்துகளுக்கும் மாற்றமான விஷயங்களைக் கொண்டுவந்தனர் என்பதே இதற்குக் காரணமாகும். அது மட்டுமன்றி, யூதர்கள் தவ்ராத் வேதத்தில் எவற்றை மாற்றினார்கயோ அந்தச் சட்டங்களை அந்த நபிமார்கள் கட்டாயமாக்கினார்கள் என்பதும் காரணமாகும்.
இதனாலேயே அவர்களுக்கு அவை மிகுந்த பாரமாகத் தோன்றின. எனவே, நபிமார்களை அவர்கள் பொய்யர்கள் என்றனர். சில வேளை நபிமார்களில் சிலரைக் கொலை செய்தும் உள்ளனர். இதையே, "உங்கள் உள்ளம் விரும்பாத ஒன்றை (இறைத்)தூதர் உங்களிடம் கொண்டுவந்தபோதெல்லாம் நீங்கள் அகந்தை கொண்டு, (அவர்களில்) ஒரு பிரிவினரைப் பொய்யர் என்றீர்கள்; இன்னொரு பிரிவினரைக் கொலை செய்தீர்கள் அல்லவா?" என்று அல்லாஹ்  இங்கு கேட்கின்றான்.

பரிசுத்த ஆன்மா (ரூஹுல் குதுஸ்) 
---------------------------------
இவ்வசனத்தில் "ரூஹுல் குதுஸ்" (பரிசுத்த ஆன்மா) என்பது வானவர் ஜிப்ரீல் (அலை) அவர்களைக் குறிக்கும் என இப்னு மஸ்ஊத் (ரலி) அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஸஹீஹுல் புகாரீயிலும் இவ்விளக்கம் காணப்படுகிறது.
ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், (கவிஞர்) ஹஸ்ஸான் பின் ஸாபித் (ரலி) அவர்களுக்காகப் பள்ளி வாசலில் ஒரு சொற்பொழிவு மேடையை அமைத்துக்கொடுத்தார்கள். அவர் (அதில் நின்றுகொண்டு) அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுக்காக (இணைவைப்போரைத் தாக்கி வசைக் கவி பாடி) பதிலடி கொடுத்துக்கொண்டிருந்தார்.
அப்போது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "இறைவா! ஹஸ்ஸான் உன்னுடைய நபிக்காக (இணைவைப்போருக்கு)ப் பதிலடி கொடுப்பதைப் போன்று அவரைப் பரிசுத்த ஆன்மாவின் மூலம் நீ வலுப்படுத்துவாயாக!" என்றார்கள்.
மற்றோர் அறிவிப்பில், "(இணைவைக்கும்) அவர்களைத் தாக்கி நீர் வசைக் கவி பாடுவீராக. உம்முடன் ஜிப்ரீல் (அலை) அவர்கள் இருக்கிறார்கள்" என்று அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் ஹஸ்ஸானிடமே (நேரடியாகக்) கூறியதாக இடம்பெற்றுள்ளது.
ஹஸ்ஸான் (ரலி) அவர்கள் பாடிய கவிதையில் பின்வருமாறு இடம்பெற்றுள்ளது:
அல்லாஹ் வின் தூதரும்
பரிசுத்த ஆன்மாவுமான
ஜிப்ரீல் எம்மோடு உள்ளார்.
(வானவர்களில்) அவருக்கு
நிகர் யாருமில்லை.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறியதாவது: எந்த ஓர் ஆன்மாவும் அதற்குரிய வாழ்வாதாரத்தையும் ஆயுளையும் முழுமையாகப் பெறாத வரை மரணிப்பதில்லை என்று "பரிசுத்த ஆன்மா" எனதுள்ளத்தில் ஊதினார். எனவே, அல்லாஹ் வை அஞ்சுங்கள். பொருளீட்டும்போது அழகிய முறையைக் கையாளுங்கள்.
முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "ரூஹுல் குதுஸ்" ("பரிசுத்த ஆன்மா") என்பதிலுள்ள "குதுஸ்" (பரிசுத்தமானவன்) எனும் சொல் அல்லாஹ் வையும், "ரூஹ் " (உயிர்) எனும் சொல் அல்லாஹ் வால் ஊதப்பட்ட உயிரான ஜிப்ரீல் (அலை) அவர்களையும் குறிக்கும். (இதன்படி, "தூயவனால் ஊதப்பெற்ற உயிர்" எனப் பொருள் விரியும்.) இதை விரிவுரையாளர் குர்துபீ (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
சுத்தீ (ரஹ் ) அவர்கள், "அல்குதுஸ்" என்பது, "அருள் வளத்தை"க் குறிக்கும் என்று கூறினார்கள். (இதன்படி, "ரூஹுல் குதுஸ்" என்பதற்கு, "அருள் வளம் நிறைந்த ஆன்மா" எனப் பொருள் வரும்.)
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "அல்குதுஸ்" என்பதற்கு "தூய்மை" என்று பொருள் கூறியுள்ளார்கள். இதை அவ்ஃபீ (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள். (இதன்படி, "ரூஹுல் குதுஸ்" என்பதற்கு, "பரிசுத்த ஆன்மா" என்று பொருள்படும்.)
சிலர் கூறியுள்ளதாவது: (இது, நபி ஈசா (அலை) அவர்களைக் குறிக்கும். அவர்கள் ஆண் துணையின்றிப் பிறந்ததால்) அவர்களது உயிரைத் தூய்மையானது என இறைவன் இங்கு வர்ணித்துள்ளான். இதைப் போன்றே "அவ(ர் இறைவ)னது உயிருமாவார்" (4:171) என்ற வசனத்தில், அந்த உயிரைத் தன் பக்கம் இணைத்துக் கூறி, சிறப்புப்படுத்தியுள்ளான். ஈசா (அலை) அவர்கள், ஆணுடனான தாம்பத்திய உறவு மூலம் பிறந்தவர்கள் அல்லர். (மாறாக, ஆண் துணையின்றி மர்யம் (அலை) அவர்கள் ஈசாவைப் பெற்றெடுத்தார்கள்) என்பதே இதற்குக் காரணம்.
வேறுசிலர், இது (வானவர் தலைவர்) ஜிப்ரீல் (அலை) அவர்களையே குறிக்கிறது என்கிறார்கள். இன்னும் சிலர், இது இன்ஜீல் வேதத்தைக் குறிக்கும் என்கின்றனர். இதற்கு, "இவ்வாறே நமது கட்டளையில் ஓர் உயிரை (வேதத்தை) உமக்கு நாம் அறிவித்தோம்" (42:52) என்ற வசனம் எடுத்துக்காட்டாகும்.
இன்னும் சிலர், "இது அல்லாஹ் வின் மகத்தான பெயரை (இஸ்முல் அஃழமை)க் குறிக்கும். இதைச் சொல்லியே ஈசா (அலை) அவர்கள் இறந்தவர்களை உயிர்ப்பித்துவந்தார்கள்" என்று கூறியுள்ளனர்.
"நபிமார்களில் ஒரு பிரிவினரைப் பொய்யர் என்றீர்கள்; மற்றொரு பிரிவினரைக் கொலை செய்தீர்கள்" என்பதைச் சுட்டும்போது, மூலத்தில் "பொய்யர் என்றீர்கள்" என இறந்தகாலத்திலும் (கத்தப்தும்), "கொலை செய்கிறீர்கள்" என நிகழ்காலத்திலும் (தக்த்துலூன) குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதற்குக் காரணம், இறுதித்தூதர் முஹம்மத் (ஸல்) அவர்களை, விஷம் கொடுத்தும் சூனியம் செய்தும் யூதர்கள் கொலை செய்யத் திட்டமிட்டார்கள். நபியவர்களது காலத்தில் இது நடந்தது. நபி (ஸல்) அவர்கள் தமது இறுதி நோயின்போது குறிப்பிட்டார்கள்: கைபரில் (விஷம் கலந்து) கொடுக்கப்பட்ட உணவு என்னைப் பாதித்துக்கொண்டே இருந்தது. எனது இருதய இரத்தக் குழாய் அறுந்துபோகும் நேரமாகும் இது.
